Kerala Gazette No. 46 dated 19th November, 2019 . 
PART I 


Section ji 


- 


सत्यमेव जयते 


- 


GOVERNME 


ம 


RYALA 


trA % . 


NT OF KE 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எச் ) துறை 

அறிக்கை 


எண் 7932 /ச . இ . எச் . 2/ 2017 / சட்ட ம் . 


2017 செப்டம்பர் 13 
திருவனந்தபுரம் , 1193 சிங்ஙம் 28 

1939 பாத்ர 22 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் வெளியிடப்படுகிறது . சட்டப் பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 
செப்டம்பர் 13 - ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர் . 


2017 - ன் அவசரச்சட்டம் எண் 14 


2017- ன் கேரள கூட்டுறவு சங்க (திருத்த ) சட்டம் 
1969 - ன் கேரள கூட்டுறவு சங்க சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய 
ஒரு சட்டம் . 


முன்னுரை.- 1969 - ன் கேரள கூட்டுறவு சங்க சட்டம் இதற்கு பின் வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி எட்டாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுகிறது . 

1. சுருக்கப்பெயரும் தொடக்கமும் 
சட்டம் என அழைக்கப்படலாம் . 

(2) இது 2017 ஏப்ரல் 10- ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட வேண்டும் . 


G . 11 /2018/DTP/ S - 24 . 


17 


2 . பிரிவு 2- ல் திருத்தம் .- 1969 - ன் கேரள கூட்டுறவுச் சங்கச் சட்டத்தின் ( 1969 - ன் 2) , 
( இதன்பிறகு முதன்மைச்சட்டம் என்று அழைக்கப்படும் ), பிரிவு 2- ல் உட்பிரிவு ( ஐஎ)- க்கு பதிலாக 


" மாவட்ட கூட்டுறவு வங்கி " எனில் ஒரு வருவாய் மாவட்டத்தில் அதிகார 
எல்லைக்குள் இருப்பதும் ஆரம்ப வேளாண்மை கடன் சங்கங்களும் கிராமிய கூட்டுறவு வங்கிகளும் 
அதன் உறுப்பினர்களாக இருப்பதும் , பெயரளவில் அல்லது துணை உறுப்பினர்கள் உட்பட்ட அதன் 
உறுப்பினர்களுக்கு கடன் வழங்குவதற்கு நிதி சேகரித்தல் என்ற முக்கிய நோக்கம் உள்ளதுமான 
ஒரு மத்திய சங்கம் என்று பொருள்படும் . 


3 . பிரிவு 16- எ விட்டுவிடல் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 16எ விட்டுவிடப்படவேண்டும் . 


4 . பிரிவு 18- ல் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 18- ல் , துணைப்பிரிவு (1)- ல் 
இரண்டாவது காப்பு வாசகத்திற்குப் பிறகு , பின்வரும் காப்புவாசகம் சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது , 


" மட்டுமல்லாமல் ஒரு மாவட்ட கூட்டுறவு வங்கிக்கு , அதன் செயல்பாட்டு எல்லைக்குள் 
செயல்படுகின்ற ஆரம்ப விவசாய கடன் சங்கங்கள் மற்றும் கிராமீய கூட்டுறவு வங்கிகள் தவிர , 
இந்த சட்டத்தின் நிபந்தனைகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு கூட்டுறவு சங்கத்தையும் 
பெயரளவில் அல்லது அதன் இணை உறுப்பினராக சேர்க்கப்படலாம் . 


5 . பிரிவு 19- எ விட்டுவிடல் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 19எ விட்டுவிடப்படவேண்டும் . 


6 . பிரிவு 28- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 28 - ல் , 


( எ ) துணைப்பிரிவு (10- ல் , மூன்றாவது காப்பு வாசகத்திற்கு பதிலாக , பின்வரும் 
காப்புவாசகம் சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 


" மட்டுமல்லாமல் , ஏதேனும் சங்கத்தின் விதிமுறைகளில் அடங்கியுள்ளவற்றிற்கு எதிரான 
ஏதேனும் ஏற்பாடுகளை பரிசீலனை செய்யாமல் சங்கங்களின் குழுமங்களுக்கான தேர்தல் 
வார்ட் அடிப்படையில் நடத்தப்பட கூடாததாகும் 


( பி ) துணைப்பிரிவு (1எச் - ல் , " மிகவும் குறைந்தது ஒன்று " என்ற சொற்களுக்கு பதில் 
" மிகவும் குறைந்தது இரண்டு ” என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


(சி ) துணைப்பிரிவு (1ஐ ) விட்டுவிடப்பட வேண்டும் . 


18 


7 . பிரிவு 32- ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 32 - ல் , துணைப்பிரிவு (1)- ல் 3 - ம் 
காப்பு வாசகத்திற்கு பிறகு , தற்போதைய விளக்கம் , விளக்கம் II ஆக எண் இடப்பட 
வேண்டியதும் அவ்வாறு எண் இடப்பட்ட விளக்கம் II - க்கு முன் பின்வரும் விளக்கம் சேர்க்கப்பட 
வேண்டியதுமாகும் , அதாவது , 


" விளக்கம் I.-- இந்த காப்பு வாசகத்தின் தேவைகளுக்காக நிதியுதவி என்பதில் , கேரள 
கூட்டுறவு- மேம்பாட்டு நலநிதி வாரியம் , கேரள மாநில கூட்டுறவு முதலீட்டு உத்தரவாத நிதி 
வாரியம் செயல்படுத்தும் சேமிப்பு காப்பீட்டு திட்டம் , கேரள கூட்டுறவு மேம்பாடு மற்றும் நலநிதி 
வாரியம் செயல்படுத்தும் கேரள கூட்டுறவு ரிஸ்க் நிதித்திட்டம் , விவசாயம் மற்றும் கிராம மேம்பாட்டு 
தேசிய வங்கி , தேசிய கூட்டுறவு மேம்பாடு வாரியம் , மாநிலம் அல்லது மத்திய அரசின் 
கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பிற ஏதேனும் நிதி நிறுவனம் போன்றவற்றில் உள்ள ஏதேனும் நிதியுதவி 
மட்டுமல்லாமல் மேற்குறிப்பிட்ட நிறுவனங்கள் காப்புறுதி செய்யும் பிற ஏதேனும் நிதியுதவியும் 
உட்படும் . " 


8 . தற்போதைய மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் சம்பந்தமான சிறப்பு ஏற்பாடு (1) முதன்மை 
சட்டத்திலோ , ஏதேனும் நீதிமன்றம் , தீர்ப்பாயம் பிற அதிகார பதவியுடைய ஏதேனும் விதியிலோ 
அல்லது தீர்ப்பாணையிலோ அல்லது உத்தரவிலோ என்னதான் அடங்கியிருந்தாலும் , 2017 - ன் கேரள 
கூட்டுறவு சங்க (திருத்த ) அவசரச்சட்டத்தின் ( 2017 - ன் 4 ) தொடக்க தேதியில் ,-- 

( எ ) முதன்மை விவசாய கடன் சங்கங்கள் மற்றும் நகர்புற கூட்டுறவு வங்கிகள் 
தவிரயுள்ள ஒரு மாவட்ட கூட்டுறவு வங்கியின் உறுப்பினர்கள் அவ்வாறுள்ள மாவட்ட கூட்டுறவு 
வங்கிகளின் பெயரளவிலான அல்லது இணை உறுப்பினர்களாக ஆக்கப்படுவார்கள் . 

(பி ) மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் அலுவலகத்திலுள்ள குழுக்கள் நிலவில் இல்லா 
மல் ஆவதும் பதிவாளருக்கு ஒரு புதிய குழுவையோ , ஒன்றோ அதற்கும் அதிகமான ஆட்சியாளர் 
அல்லது ஆட்சியாளர்களோ , அவர்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டியதில்லை 
உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு மாதத்திற்கு மிகாத ஒரு காலயளவிற்கு , வங்கியின் காரியங் 
கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நியமனம் செய்ய அதிகாரம் உள்ளதும் , அந்த காலயளவு , 
பதிவாளரின் சுயேச்சையான அதிகாரம் பயன்படுத்தி , அத்து சமயங்களில் நீட்டவும் , ஆனால் , 
மொத்த காலவரம்பு ஒரு வருடத்திற்கு மேல் மிகக்கூடாததுமாகும் . 

(2) துணைப்பிரிவு (1)- ன்படி நியமனம் செய்யப்படும் குழு , நிர்வாக தலைவர் அல்லது 
ஆட்சியாளர்களுக்கு , பதிவாளரின் கட்டுப்பாட்டிற்கும் அத்து காலங்களில் அவருக்கு அளிக்கலாம் 
எனும் அவ்வாறுள்ள பரிந்துரைகளுக்கும் உட்பட்டு , குழுமம் அல்லது சங்கத்தின் ஏதேனும் 
அதிகாரியுடைய அதிகாரங்கள் வினியோகம் செய்வதற்கும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் 
அதிகாரம் இருப்பதுடன் சங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்புடைய அத்தகைய நடவடிக்கையை 
எடுக்க வேண்டியதுமாகும் . 


19 


(3) குழுமம் , நிர்வாக தலைவர் அல்லது ஆட்சியாளர்கள் அதனுடைய அல்லது அவரது 
அல்லது அவரது பதவி காலவரம்பு முழுவடைவதற்கு முன்பு முதன்மை சட்டத்திலும் 
வங்கியின் விதிமுறைகளிலும் அடங்கியுள்ள ஏற்பாடுகளுக்கு இணங்க ஒரு புதிய நிர்வாக 
குழுமத்தை உருவாக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படவேண்டும் . 


9 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . (1) 2017 - ன் கேரள கூட்டுறவு சங்க (திருத்த ) அவசரச்சட்டம் 
(2017 - ன் 17) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 


(2) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் மேற்கூறிய அவசரச்சட்டப்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்ததோ செய்ததாக கருதப்படுவதோஆன ஏதேனும் 
காரியமோ அல்லது எடுத்ததாக கருதப்படுவதான ஏதேனும் நடவடிக்கையோ இந்த சட்டப்படி 
திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ அல்லது எடுத்ததாகவோ 
கருதப்படவேண்டும் . 


